Kerala Gazette No. 17 dated 27th April , 2021 . 


PART I 


Section iii 


सत्यमेव जयते 


FK 


VER 


2 


OUT 


STHENI 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - சி ) துறை 


அறிக்கை 


எண் 21469 / ச . இ . சி . 3 / 2017 / சட்டம் . 


2018 ஏப்ரல் 7 


திருவனந்தபுரம் , 


1193 மீனம் 24 


1940 சைத்ரம் 17 . 


கேரள மாநில சட்டமன்றப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2018 
ஏப்ரல் 7 - ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 


சட்ட செயலாளர் . 


2018 - ன் சட்டம் எண் 13 


2018 - ன் கேரள முதலீடு ஊக்குவித்தல் மற்றும் எளிமைப்படுத்தல் சட்டம் 


வெவ்வேறு சட்டங்களின்படி தேவையான பல்வேறு உரிமங்கள் , அனுமதி , அங்கீகாரம் , தடை 
நீக்குதல் தொடங்கியவற்றை அளிப்பதற்கான காலதாமதத்தை நீக்குவதற்கான கேரள அரசின் சில 
பரிந்துரைகளை அமலுக்கு கொண்டுவரவும் அதன் தொடர்பாகவோ அதற்கு தகுந்தாற்போன்றதோ 
ஆன பிற விஷயங்களுக்காகவும் திருத்தம் செய்வதற்கான ஒரு சட்டம் . 


முகவுரை .-- வெவ்வேறு சட்டங்களின்படி தேவையான வெவ்வேறு உரிமங்கள் , அனுமதி , 
அங்கீகாரம் , தடை நீக்குதல் ஆகியவற்றை அளிப்பதற்கான காலதாமதத்தை தவிர்ப்பதற்கான கேரள 
அரசின் சில பரிந்துரைகளை அமலுக்கு கொண்டுவரவும் அதனுடன் தொடர்புடையதோ அல்லது 
அதற்கு தகுந்தாற்போன்றதான மற்ற விஷயங்களுக்காகவும் திருத்தம் செய்வது உகந்ததாக 
இருப்பதாலும் ; 


G. 14 / 2019 / DTPIS - 24 . 


11 


2 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுகிறது . 


1. சுருக்கப்பெயரும் தொடக்கமும் .-- ( 1 ) இந்த சட்டத்தை 2018 - ன் கேரள முதலீடு 
ஊக்குவித்தல் மற்றும் எளிமைப்படுத்தல் சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2017 - ம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 


2. 1960 - ன் 34 - வது சட்டத்தில் திருத்தம் . - 1960 - ன் கேரள கடைகள் மற்றும் வணிக 
நிறுவனங்கள் ( 1950 - ன் 34 ) சட்டத்தின் பிரிவு 5 எ - ல் , ( 4 ) -ம் துணைப்பிரிவில் நிர்ணயம் செய்யப்பட்ட 
படிவத்தில் ' என்ற சொற்களுக்கு முன் , விண்ணப்பம் கிடைத்த அதே நாளில் ' என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 


3. 1980 - ன் 20 - வது சட்டத்தில் திருத்தம் . - 1978 - ன் கேரள சுமடு தூக்கும் தொழிலாளர்கள் 
சட்டத்தில் ( 1980 - ன் 20 ) -ல் பிரிவு 9 - க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதாகும் , 


அதாவது , 


" 9 எ . சுமடு தூக்கும் தொழிலாளர்களின் சேவையை ஏற்படுத்தல்.- ( 1 ) இந்த சட்டத்தின் 
ஏற்பாடுகளுக்கு இணங்க ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் தனது நிறுவனத்துடன் தொடர்புடைய 
பணிகளுக்கு இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள ஒரு சுமடு தூக்கும் தொழிலாளியை 
விநியோகிக்கலாம் . 


எனில் அதிக கவனத்துடன் செய்ய வேண்டியதும் தனித்திறன் வாய்ந்ததுமான நபர்களின் 
உதவி தேவையாக வருகின்ற பணிகளுக்கு அல்லது ஏதேனும் இயந்திரத்தின் உதவியுடனோ செய்ய 
வேண்டிய பணிகள் எனில் அதை அத்தகைய திறனுடைய நபர்களை நியோகித்து செய்யலாம் . 


( 2 ) ஒரு நிறுவனத்தின் முதலாளி மற்றும் உரிமையாளர் தலைசுமை தொழிலாளியின் 
சேவை ஏற்படுத்தியிருந்தால் மட்டுமே , அவர்களுக்கு அரசு அறிக்கை செய்துள்ள ஊதியத்திற்கு 
தகுதியானவர் ஆவர் ' ' 


4 . சட்டங்கள் ஏற்படுத்துவதற்கான அதிகாரம் . - ( 1 ) அரசாங்கத்திற்கு , அரசிதழ் அறிக்கை 
வாயிலாக , இந்த சட்டத்தின் தேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக , பிற்கால பலனுடனோ 
அல்லது முற்கால பலனுடனோ சட்டங்கள் உருவாக்கப்படலாம் . 

( 2 ) இந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட எந்தவொரு விதியும் அரசு அதை உருவாக்கிய 
பிறகு , முடிந்த அளவு விரைவில் , சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருக்கும்போது அதன் 
முன்பாக , ஒரு கூட்டத்தொடரிலோ தொடர்ந்து வரும் இரண்டு கூட்டத்தொடரிலோ உட்படலாம் 
எனும் , மொத்தம் பதினான்கு நாட்களுக்கு வைக்க வேண்டியதும் , அவ்வாறு அது எந்த கூட்டத் 
தொடரில் வைக்கப்படுகிறதோ அந்த கூட்டமோ அல்லது தொடர்ந்து வரும் கூட்டத்தொடரோ 
முடிவடைவதற்கு முன்பு சட்டப்பேரவை மேற்கூறிய சட்டத்தில் ஏதேனும் வடிவ மாற்றம் 
ஏற்படுத்தவோ அல்லது அந்த சட்டம் உருவாக்க தேவையில்லை என்று தீர்மானிக்கவோ செய்யும் 
பக்ஷம் , இந்த சட்டத்திற்கு அதற்கு பிறகு அதது சங்கதிபோல அவ்வாறு திருத்தம் செய்யப்பட்ட 


12 


3 


வடிவில் மட்டுமே அமலில் இருக்கவோ அல்லது அமலில் இல்லாமல் இருக்கவோ செய்வதும் 
ஆகும் . எனினும் அத்தகைய ஏதேனும் உருமாற்றமோ , இரத்தாக்கலோ அந்த சட்டத்தின்படி முன்பு 
செய்துள்ள ஏதேனும் காரியத்தின் செல்லுபடியாதலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் 
இருக்க வேண்டும் . 


5 . 


இரத்தாதலும் தவிர்த்தலும் . - ( 1 ) 2018 - ன் கேரள முதலீடு ஊக்குவித்தல் மற்றும் 
எளிமைப்படுத்துதல் அவசரச்சட்டம் ( 2018 - ன் 8 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் மேறற்கூறிய அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் 
செய்யப்பட்ட 1960 - ன் கேரள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சட்டம் ( 1960 - ன் 34 ) 1978 - ன் 
கேரள தலை சுமை தொழிலாளி சட்டம் ( 1980 - ன் 20 ) ஆகிய சட்டங்களின் கீழ் செய்ததாகவோ 
செய்ததாக கருதப்படுவதான ஏதேனும் காரியம் மற்றும் எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படும் 
ஏதேனும் நடவடிக்கையோ , இந்த சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட மேற்குறிப்பிட்ட 
சட்டங்களின்கீழ் செய்ததாகவோ அல்லது எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டும் . 


13 


